GOVERNMENT OF TAMIL NADU 

2009 


[Regd . No . TN /CCN / 467 / 2009 - 11 . 
[R . Dis . No . 197 /2009 . 
[ Price : Rs. 4 .00 Paise . 


E 
TAM 


N82 

PA 
. 

. 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


JPCE 


ILNADU 


SGOVE 


VIL 


TRU 


PUBLISHED BY AUTHORITY 


10HE 1 * 


TIUMPHS 


No . 48 ] 


CHENNAI, WEDNESDAY, DECEMBER 9 , 2009 

Karthigai 23 , Thiruvalluvar Aandu - 2040 


Part II — Section 2 


Notifications or Orders of interest to a section of the public 

issued by Secretariat Departments . 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


CONTENTS 


Pages 


Pages. 


FINANCE DEPARTMENT 


HOUSING AND URBAN DEVELOPMENT 
DEPARTMENT 


Finance Commission (Miscellaneous Provisions ) 
Act — Thirteenth Finance Commission , 
Constituted by the President of India — Extension 
of the date of submission of the Report 
Republished 


533 


Tamil Nadu Town and Country Planning Act: 
Variations to the Master Plan for the Salem Local 

Planning Area .. .. . 526 -527 
Exemption of the Land in T. S . No . 2 , Villivakkam , 

Chennai from certain provisions of Development 
Control Rules for Chennai Metropolitan Area .. 527 


HIGHER EDUCATION DEPARTMENT 


Bharathiyar University Act — Nomination of certain 
persons as members to the Planning Board of 
Bharathiyar University , Coimbatore for certain 
period 


தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை 
Industrial Disputes Act - Disputes between Workmen 

and Managements referred to Labour Courts for 
Adjudication 

527 -532 


526 


HOME DEPARTMENT 


PERSONNEL AND ADMINISTRATIVE 

REFORMS DEPARTMENT 


Award of the Correctional Service Medal for 
Meritorious Service on the occasion of the 
Independence Day , 2009 

. . 


526 


Award of Governor s Medal for Vigilance for the 

year 2007 


532 - 533 


D . I.P . - 11- 2 (48 ) — 1 


[ 525 ] 


526 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part 11Sec . 2 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


HIGHER EDUCATION DEPARTMENT 


HOME DEPARTMENT 


Nomination of certain persons as members to the Planning 

Board of Bharathiar University , Coimbatore for certain 
period under Bharathiar University Act. 


[G .O . ( 10 ) No . 246 , Higher Education (H2), 16th November 2009, 

Duud 30, 66 94 600T0 - 2040.] 


Award of the Correctional Service Medal for Meritorious 

Service on the occasion of the Independence Day, 
2009. 
[Letter No. SC /2213 - 10 /2009 , Home (S . C .), 

19th November 2009.) 
No . 11 ( 2 )/H0 /648 / 2009 . - No . 108 - Pres./ 2009 — The 
President is pleased , on the occasion of the Independence 
Day, 2008 to award the Correctional Service Medal for 
Meritorious Service to the following Prison personnel: 


No. II (2 )/HE /647 /2009 . - In exercise of the powers conferred 
under Section 18 ( 2 ) ( ii) and ( 3), Chapter II of the Bharathiar 
University Act, 1981. His Excellency the Governor -Chancellor 
hereby nominates the following eight persons as members 
to the Planning Board of Bharathiar University , Coimbatore 
for a period of three years with effect from 14th August 
2009 : 


XX 


XX 


XX 


1 . 


Dr. R . Subbayyan , 

First & Former Vice -Chancellor, 
Bharathiar University , 
No . 27 , Dhamu Nagar, Puliakulam , 
Coimbatore -45 . 


XX XX XX 
Thiru R . Duraisamy, 

Deputy Inspector General of Prisons , 
Chennai Range , 

Tamil Nadu . 
Thiru P . Govindarajan , 

Additional Superintendent of Prisons , 
Central Prison , Coimbatore , Tamil Nadu. 


2 . 


Dr. S . Rajasekaran , 
Chairman and Head of the Department of 
Orthopaedic , Trauma and Spine Surgery , 
Ganga Hospital, Coimbatore - 12 . 


Tmt. I. Subbulakshmi, 

Chief Head Warder , 
Female Special Sub - Jail , Kokkirakulam , 
Tamil Nadu . 


3 . 


Thiru K . Paramasivam , 
Former Syndicate Member of Bharathiar University , 
Chairman , Maharaja Educational Institutions, 
119 , Bhavani Main Road , Erode -638 004 . 


XX 


XX 


XX 


4 . 


Thiru M . Kanagaraju , 

Head of the Department of English , 
Arulmighu Palaniandavar Collage , 
Palani. 


XX XX XX 
2 . These awards are made under Rule 4 (iii ) of the Rules 
governing the grant of Correctional Service Medal for 
Meritorious Service . 


5 . 


Dr. K .M . Marimuthu , 

Former Vice - Chancellor , 
26 , First Main Road, 
Indira Nagar, Adayar, Chennai-600 020 . 


BARUN MITRA, 
Joint Secretary to the President. 

D . JOTHI JAGARAJAN , 
Secretary to Government (In - charge ). 


6 . 


Dr. Saroja Prabakaran , 

Vice -Chancellor, 
Avinashilingam University, 
Coimbatore -641 043. 


7 . 


Dr. S . Mani, M .A .B . Ed ., M .Phil., MTM ( Tourism ) Ph .D . , 

Registrar Mother Teresa Women s University , 
Kodaikanal. 


HOUSING AND URBAN DEVELOPMENT DEPARTMENT 
Notifications under Tamil Nadu Town and Country 

Planning Act 
Variations to the Master Plans for the Salem Local 

Planning Area Under the Act. 
[G . O . ( 2D ) No. 514 , Housing and Urban Development 

(UD4( 1), 2nd November 2009 .) 
No. 11( 2)/HOU /649/2009 . — In exercise of the powers 
conferred by sub -section (4 ) of Section 32 of the Tamil Nadu 
Town and Country Planning Act, 1971 ( Tamil Nadu Act 35 
of 1972), the Governor of Tamil Nadu hereby makes the 
following variations to the master plan for the Salem Local 
Planning Area approved under the said Act and published 
with the Housing and Urban Development Department 
Notification No .11( 2 )/HOU / 233/2005 , at page 168 of 
Part 1|-- Section 2 of the Tamil Nadu Government Gazette, 
dated the 13th April 2005 . 


8 . 


Prof. L . Kannan , 

Former Vice - Chancellor, 
Thiruvalluvar University , 
No. 599 , First Main Road (Upstairs ), 
Mariappa Nagar, Chidambaram -608 002 . 


K . GANESAN , 
Principal Secretary to Government. 


Dec . 9 , 2009 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


527 


ATIONS .. 


of Annexure IX referred to in sub -rule ( a ) of Rule 17 of 

the Development Control Rules for Chennai Metropolitan 
In the said Master Plan , In Part II , in Annexure -E , under 

Area , for regularisation of DBF + GF + 3 Floors commercial 
the headings "Use Zones Salem Local Planning Area ", 

building with 5 Theatres and Restaurants at the above land , 
" Panchayat Unions " , " Omalur Taluk " , " Omalur Panchayat 

subject to the condition that, the applicant should rectify the 
Union " and "V . No . 66 , Saminayakkanpatti ". -- 

other discrepancies and should maintain the truss as a non 
(1) Under the sub -heading "Mixed Residential Use 

habitable area and semi permanent in nature , and in case 
MR- 55 " , for the expression " 4 to 8 " , the expression " 4 , 5 , 

if truss is converted into permanent structure , it will be 

considered as a violation and will be proceeded against 
6 ( except 6 /5A , 5B , 6 ) , 7 ( except 7/ 1 , 2 , 4A1 ) , 8 ( except 
8 /1A2P , 2A , 2B )" shall be substituted ; and 

accordingly by the Chennai Metropolitan Development 

Authority. The appellant should gift sufficient land on the 
(2 ) after the sub -heading "Commercial Use C -52" western side and satisfy the car parking requirement as 
and the entries thereunder, the following sub -heading and already agreed to by him . 
entries shall be inserted , namely : -- 

SURJIT K CHAUDHARY, 
" Educational Use E - 46 S . F .Nos . 6 /5A , 5B , 6 , 7 / 1 , 2 , 

Principal Secretary to Government. 
4A1 , 8 /1A2P , 2A , 2B . " 

தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை 
[ G . O . ( 2D ) No. 515 , Housing and Urban Development 
UD4( 1 ) , 2nd November 2009 .) 

Disputes between Workmen and Managements referred 

to Labour Courts for adjudication . 
No.11(2 )/HOU /650 /2009 . - In exercise of the powers 
conferred by sub -section (4 ) of Section 32 of the Tamil Nadu 

தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் , மதுரை . 
Town and Country Planning Act , 1971 (Tamil Nadu Act 35 

[ அரசாணை ( டி ) எண் 552 , தொழிலாளர் மற்றும் 
of 1972) , the Governor of Tamil Nadu hereby makes the 

வேலைவாய்ப்பு(சி ) த் துறை, நாள் 15 அக்டோபர் 2009. ) 
following variations to the master plan for the Salem Local 
Planning Area approved under the said Act and published No . II( 2)/LE /652/ 2009 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
with the Housing and Urban Development Department குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு 
Notification No . II( 2 )/HOU / 233/ 2005 , at page 168 of Part போக்குவரத்துக் கழகம் , மதுரை என்ற நிர்வாகத்துக்கும் தமிழக 
II- Section 2 of the Tamil Nadu Government Gazette, dated அரசு போக்குவரத்துக் கழகம் ( மதுரை) தொழிலாளர் 
the 13th April 2005 . 

சங்கத்துக்குமிடையே தொழில் தகராறு எழுந்துள்ளது என்று அரசு 

கருதுவதாலும் ; 
VARIATIONS . 

மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 
In the said master plan , In Part II , in Annexure- E , under அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 
the headings "Use Zones Salem Local Planning Area" , 
" Panchayat Unions " , " Virapandi Panchayat Union " , and 

எனவே , 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 
" V .No. 86 . Perumakkavandanpatti ", — 

( மத்திய சட்டம் XIVI1947 ) 10 ( 1 )( c ) பிரிவிலும் , 10 ( 1 )(d ) 

பிரிவின் வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் 
( 1 ) Under the sub -heading " Primary Residential Use கொண்டு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு 
PR - 24 " , for the expression " 12P , 13 to 15 " the expression மதுரை தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட 
" 12P ( except 12 /1 , 2 , 3A , 10A , 11 , 12B ) , 13 , 14 ( except வேண்டும் என்று இதனால் ஆணையிடப்படுகிறது . 
14/ 4 , 5 , 6B , 7B , 8) , 15 " shall be substituted ; and 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 
( 2 ) after the sub -heading " Educational Use E - 39 " 10 ( 2A ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
and the entries thereunder , the follwong sub - heading and நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு மதுரை 
entries shall be inserted , namely : -- 

தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 
"General Industrial Use GI-2" , " S .F . Nos. 12/ 1 , 2 , 

இணைப்பு 
3A , 10A , 11 , 12B , 14 /4 , 5 , 6B , 7B , 8 ." 

எழுவினா 
Exemption of the Land in T . S . No. 2 , Villivakkam , Chennai ஓட்டுநர் திரு . பி . வெள்ளைச்சாமி என்பவருக்கு 

from certain provisions of Development Control Rules 17 - 2 - 2007 - ம் நாளிட்ட நிர்வாகத்தின் அலுவலக உத்தரவின் 
for Chennai Metropolitan Area under the Act. 

மூலம் வருடாந்திர ஊதிய உயர்வை மூன்று மாத காலம் அதன் 

திரண்ட பயனின்றி ஊதிய உயர்வு நிறுத்தம் என்று வழங்கப்பட்ட 
[G . O . Ms. No. 210 , Housing and Urban Development (UDI), தண்டனை சரியானதுதானா ? ஆமெனில் உரிய உத்தரவுகளைப் 
17th November 2009 .] 

பிறப்பிக்க . 
No . II (2 )/HOU / 651/ 2009. - In exercise of the powers 

தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் , நாகர்கோவில் . 
conferred by Section 113 of the Tamil Nadu Town and 
Country Planning Act , 1971 (Tamil Nadu Act 35 of 1972 ) 

[ அரசாணை (டி ) எண் 553 , தொழிலாளர் மற்றும் 
the Governor of Tamil Nadu hereby exempts the land in 

வேலைவாய்ப்பு(சித் துறை , நாள் 15 அக்டோபர் 2009 .) 
T .S . No. 2 , Block No. 3 of Villivakkam , Door No. 1/1 , Mettu Street, 

No . II (2 )/ LE /653 /2009 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
Chennai- 49 , from the provisions of items 1(b ) , 2 , 3 (i)(b ) and 6 

குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு 


தொழில் 
பிரிவித்திகா 


the Governor of Act, 1971 ( Tamil Nadu Nadu Town and 


528 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part II - Sec. 2 


போக்குவரத்துக் கழகம் , நாகர்கோவில் என்ற நிர்வாகத்துக்கும் கிரிவ்ஸ் காட்டன் லிமிடெட் , லைட் எஞ்சின் யூனிட் - II , 
தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழக பணியாளர் சம்மேளனம் , 

இராணிப்பேட்டை . 
நாகர்கோவிலுக்குமிடையே தொழில் தகராறு எழுந்துள்ளது என்று 
அரசு கருதுவதாலும் ; 

[ அரசாணை (டி ) எண் 604 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 

( பி2) த் துறை, நாள் : 16 நவம்பர் 2009 , ஐப்பசி 30, திருவள்ளுவர் 
மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 

ஆண்டு - 2040 .] 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 

எனவே , 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் No . II( 2 )/LE/655/ 2009 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
( மத்திய சட்டம் XIVI1947 ) 10( 1 ) (c ) பிரிவிலும் , 10(1)(d ) பிரிவின் குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக கிரிவ்ஸ் காட்டன் லிமிடெட் , 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு லைட் எஞ்சின் யூனிட் - 1 , இராணிப்பேட்டை என்ற நிர்வாகத்திற்கும் , 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு இராணிப்பேட்டை கிரிவ்ஸ் எம்ப்ளாயீஸ் யூனியன் , இராணிப்பேட்டை 
திருநெல்வேலி , தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழில் தகராறு 
வேண்டும் என்று இதனால் ஆணையிடப்படுகிறது . 

எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 
மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 

மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 
10 ( 2A ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 

அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
திருநெல்வேலி தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . எனவே , 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 

( மத்திய சட்டம் XIVI1947 ) 10( 1 )( c ) பிரிவிலும் , 10( 1)(d ) பிரிவின் 
இணைப்பு 

வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 
எழுவினா 

தமிழ்நாடு ஆளுநர் அவர்களால் மேற்சொன்ன தகராறு , சென்னை 

தொழிற் தீர்ப்பாயம் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று 
நடத்துனர் திரு . டி . இராமச்சந்திரனிடம் எவ்வித இதனால் ஆணையிடப்படுகிறது . 
முன்னறிவிப்புமின்றி பிடித்தம் செய்யப்பட்ட ரூ . 4 ,690 / - ஐ 
அன்னாருக்கு திருப்பி வழங்கிடுமாறு கோரும் தொழிற்சங்க மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 
கோரிக்கை நியாயமானதுதானா ? ஆமெனில் , உரிய உத்தரவுகளைப் 10 (2A ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
பிறப்பிக்க . 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 

சென்னை தொழிற் தீர்ப்பாயம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 
கார்போரண்டம் யூனிவர்சல் லிட் ., ஓசூர் . 
[ அரசாணை (டி ) எண் 590 , தொழிலாளர் மற்றும் 

இணைப்பு 
வேலைவாய்ப்பு (சி ) த் துறை , நாள் 30 அக்டோபர் 2009 .) 

எழுவினா 
No . II( 2)/LE /654/ 2009 . - இந்த ஆணையின் இணைப்பில் 

கோரிக்கை எண் 1 . 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக கார்போரண்டம் யூனிவர்சல் 
லிட் ., ஓசூர் என்ற நிர்வாகத்திற்கும் கார்போரண்டம் யூனிவர்சல் திருவாளர்கள் திரு . ஜி . ஜெயகாந்தன் , ஜி . பாரதி , 
தொழிலாளர்கள் தொழிற்சங்கத்துக்குமிடையே தொழில் தகராறு எஸ் . சத்தியமூர்த்தி மற்றும் எஸ் . கருணாநிதி ஆகியோரின் 
எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 

சம்பளத்தில் பிடித்தம் செய்த தொகையை நிர்வாகம் திரும்ப 

வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை நியாயமானதுதானா ? 
மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; ஆம் எனில் , உரிய உத்தரவுகள் பிறப்பிக்க ? 

எனவே , 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 
( மத்திய சட்டம் XIV / 1947 ) 10( 1 )(c ) பிரிவிலும் , 10 ( 1) (d ) பிரிவின் 

கோரிக்கை எண் 2 . 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 

2 ஆண்டுகளுக்கு மேல் வழங்கப்படாமல் உள்ள பதவி 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு சேலம் 
தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று 

உயர்வினை வழங்க வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் 

கோரிக்கை நியாயம்தானா ? 
இதனால் ஆணையிடப்படுகிறது . 
மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 

ஆம் எனில் , உரிய உத்தரவுகள் பிறப்பிக்க ? 
10( 2A ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு சேலம் 

கோரிக்கை எண் 3 . 
தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

On duty குறித்தான சலுகையினை நிர்வாகம் திரும்ப 
இணைப்பு 

அளிக்க வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 
எழுவினா 

நியாயம்தானா ? 
சட்டத்திற்கு புறம்பாய் ஒப்பந்த தொழிலாளர்களை திவ்யா 

ஆம் எனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்க ? 
எண்டர்பிரைசஸ் , ஐஸ்வர்யா எண்டர்பிரைசஸ் மற்றும் ஆர். பி . 
காண்ட்ராக்ட்ஸ் நேரடி உற்பத்தியில் ஈடுபடுத்தி வரும் செயலை 

கோரிக்கை எண் 5 . 
நிர்வாகம் கைவிட வேண்டும் என்றும் , அனைத்து உற்பத்தி 
பணிகளிலும் நிரந்தரத் தொழிலாளர்களையே பயன்படுத்த சர்வீஸ் டூர் செல்பவர்களுக்கு ஒரே சீரான அலவன்ஸ் 
வேண்டும் என்று கோரும் தொழிற்சங்கத்தின் கோரிக்கை கொடுக்கப்பட வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 
நியாயமானதா ? 

நியாயம்தானா ? 
ஆமெனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 

ஆம் எனில் , உரிய உத்தரவுகள் பிறப்பிக்க ? 


சத்தியமூர்த்தி 
செய்த தொ நியாயமா 


Dec . 9 , 2009 ) 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


529 


கோரிக்கை எண் 7 . 

மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 

அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 
வேலை பழகுநர்களுக்கு நிலையாணை விதிகளுக்குட்பட்டு 
பயிற்சி அளிக்க வேண்டும் என்றும் நேரடி உற்பத்தியில் 

எனவே , 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 
அவர்களை ஈடுபடுத்தக் கூடாது என்ற கோரிக்கை நியாயம்தானா ? ( மத்திய சட்டம் XIVI1947 ) 10 ( 1 )( c ) பிரிவிலும் , 10(1)(C ) பிரிவின் 

வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 
ஆம் எனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்க ? 

தமிழ்நாடு ஆளுநர் அவர்களால் மேற்சொன்ன தகராறு , 

திருச்சிராப்பள்ளி தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட 
தமிழ்நாடு போக்குவரத்துக்கழகம் , கும்பகோணம் , கோட்டம் - 2 

வேண்டும் என்று இதனால் ஆணையிடப்படுகிறது . 
திருச்சி . 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 
[ அரசாணை ( டி ) எண் 605 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 

10 ( 2A ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
( பி2த் துறை , நாள் : 16 நவம்பர் 2009 , ஐப்பசி 30 , திருவள்ளுவர் 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
ஆண்டு- 2040.) 

திருச்சிராப்பள்ளி 

தொழிலாளர் நீதிமன்றம் 

கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 
No. II( 2 ) /LE /656 / 2009. - இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு 

இணைப்பு 
போக்குவரத்துக் கழகம் , கும்பகோணம் , கோட்டம் - 2 , திருச்சி 

எழுவினா 
என்ற நிர்வாகத்துக்கும் , தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழக 
ஊழியர்கள் சங்கம் (சிஐடியு) , திருச்சி என்ற 

திரு . ஜி . பாரதி , கைவினைஞருக்கு நிர்வாகம் வழங்கியுள்ள 
தொழிற்சங்கத்துக்குமிடையே தொழில் தகராறு எழுந்துள்ளது என்று 

கீழ்க்காணும் தண்டனைகளை ரத்து செய்ய வேண்டும் என்ற 
அரசு கருதுவதாலும் ; 

தொழிற்சங்கத்தின் கோரிக்கை சரிதானா ? 
மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 

ஆமெனில் , உரிய உத்தரவுகளைப் பிறப்பிக்க . 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 

1 . நிர்வாகத்தின் 30 - 11- 2001- ம் தேதியிட்ட இறுதி 

உத்தரவின் மூலம் அன்னாரது வருடாந்திர உதிய உயர்வினை 
எனவே , 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 

6 மாத காலத்திற்கு கூட்டு விளைவுடன் நிறுத்தி வைத்தது . 
( மத்திய சட்டம் XIV /1947 ) 10( 1)(c ) பிரிவிலும் , 10( 1 )(d ) பிரிவின் 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 2 . நிர்வாகத்தின் 29 - 10 - 2003 - ம் தேதியிட்ட இறுதி 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்களால் மேற்சொன்ன தகராறு , உத்தரவின் மூலம் அன்னாரது வருடாந்திர ஊதிய உயர்வினை 
திருச்சிராப்பள்ளி தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட 6 மாத காலத்திற்கு கூட்டு விளைவுடன் நிறுத்தி வைத்தது . 
வேண்டும் என்று இதனால் ஆணையிடப்படுகிறது . 

ஆமெனில் , உரிய உத்தரவுகளைப் பிறப்பிக்க . 
மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 

( அரசாணை ( டி ) எண் 610 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 
10( 2A ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 

( பி2) த் துறை, நாள் : 16 நவம்பர் 2009 , ஐப்பசி 30 , திருவள்ளுவர் 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 

ஆண்டு - 2040 .] 
திருச்சிராப்பள்ளி 

தொழிலாளர் நீதிமன்றம் 
கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

No . II(2 )/LE/658 /2009. - இந்த ஆணையின் இணைப்பில் 

குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு 
இணைப்பு 

போக்குவரத்துக் கழகம் , கும்பகோணம் , கோட்டம் - 2 , திருச்சி 
எழுவினா 

என்ற நிர்வாகத்துக்கும் , தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழக 

ஊழியர்கள் சங்கம் (சிஐடியு) , திருச்சி என்ற 
திரு . ஜி . சேகர் , கைவினைஞர் , பணி எண் 1179 என்பவருக்கு தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழில் தகராறு எழுந்துள்ளது என்று 
அளிக்கப்பட்ட கீழ்க்காணும் தண்டனைகள் இரத்து செய்யப்பட அரசு கருதுவதாலும் ; 
வேண்டும் என்ற தொழிற்சங்க கோரிக்கை சரியானதுதானா ? 

மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 
ஆமெனில் உரிய உத்தரவுகள் பிறப்பிக்க . 

அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 
நிர்வாகம் தமது 01- 01 - 2002 - ம் தேதியிட்ட இறுதி உத்தரவின் எனவே , 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 
மூலம் 3 மாத காலத்திற்கு கூட்டு விளைவின்றி வருடாந்திர (மத்திய சட்டம் XIVI1947 ) 10 ( 1 )( c ) பிரிவிலும் , 10 ( 1 ) (d ) பிரிவின் 
ஊதிய உயர்வினை நிறுத்தம் செய்தது . 

வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 
நிர்வாகம் தமது 24 - 08 - 02 - ம் தேதியிட்ட உத்தரவின்மூலம் 

தமிழ்நாடு ஆளுநர் அவர்களால் மேற்சொன்ன தகராறு , 

திருச்சிராப்பள்ளி தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட 
அவரது வருடாந்திர ஊதிய உயர்வினை 3 மாத காலத்திற்கு 
கூட்டுவிளைவின்றி நிறுத்தம் செய்தது . 

வேண்டும் என்று இதனால் ஆணையிடப்படுகிறது . 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 
[ அரசாணை ( டி ) எண் 609 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 

வாய்ப்பு 10 (2A ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
( பி2 )த் துறை, நாள் : 16 நவம்பர் 2009 , ஐப்பசி 30 , திருவள்ளுவர் 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
ஆண்டு - 2040 .] 

திருச்சிராப்பள்ளி தொழிலாளர் நீதிமன்றம் 
No . II(2 )/ LE / 657/ 2009. - இந்த ஆணையின் இணைப்பில் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு 
போக்குவரத்துக் கழகம் , கும்பகோணம் , கோட்டம் - 2 , திருச்சி 

இணைப்பு 
என்ற நிர்வாகத்துக்கும் , தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழக 

எழுவினா 
ஊழியர்கள் சங்கம் (சிஐடியு) , திருச்சி என்ற 
தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழில் தகராறு எழுந்துள்ளது என்று திரு . ஜெ . இளங்கோவன் , கைவினைஞர் பணி எண் 1594 
அரசு கருதுவதாலும் ; 

என்பவருக்கு நிர்வாகம் வழங்கிய கீழே குறிப்பிடப்பட்டுள்ள 


530 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part || - Sec . 2 


தண்டனைகளை இரத்து செய்ய வேண்டும் என்ற தொழிற்சங்கக் மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 
கோரிக்கை சரியானதுதானா ? 

அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 
ஆமெனில் , உரிய உத்திரவுகள் பிறப்பிக்க . 

எனவே , 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 

( மத்திய சட்டம் XIV / 1947) 10 ( 1 )( c ) பிரிவிலும் , 10 ( 1 )(d ) பிரிவின் 
" 03 - 4 - 2002 - ம் தேதியிட்ட இறுதி உத்தரவின் மூலம் 3 மாத 

வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 
காலத்திற்கு கூட்டு விளைவுடன் வருடாந்திர ஊதிய உயர்வினை தமிழ்நாடு ஆளுநர் அவர்களால் மேற்சொன்ன தகராறு , 
நிறுத்தம் செய்தது . 

தொழிலாளர் நீதிமன்றம் , திருநெல்வேலி , தொழிலாளர் நீதிமன்றத் 
03 - 4 - 2002 - ம் தேதியிட்ட இறுதி உத்தரவின் மூலம் வருடாந்திர 

தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் 
ஊதிய உயர்வினை 3 மாத காலத்திற்கு உள்ளக விசாரணை 

ஆணையிடப்படுகிறது . 
ஏதுமின்றிக் கூட்டுவிளைவுடன் நிறுத்தம் செய்தது . 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 

10 (2A ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
[ அரசாணை ( டி ) எண் 611 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 

தொழிலாளர் 
திருநெல்வேலி 

நீதிமன்றம் 
( பி2) த் துறை , நாள் 16, நவம்பர் 2009, ஐப்பசி 30 , திருவள்ளுவர் 

கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 
ஆண்டு- 2040 .) 
No . II( 2 )/LE/ 659/ 2009 . - இந்த ஆணையின் இணைப்பில் 

இணைப்பு 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு 

எழுவினா 
போக்குவரத்துக் கழகம் , கும்பகோணம் , கோட்டம் - 2 , திருச்சி 

ஓட்டுநர் திரு . கே . செல்வராஜின் ஊதிய உயர்வை 
என்ற நிர்வாகத்துக்கும் , தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழக 

எதிர்காலத்தில் பாதிக்காத வகையில் 6 மாதத்திற்கு நிறுத்தி 
ஊழியர்கள் சங்கம் (சிஐடியு) , திருச்சி என்ற 

வைத்த நிர்வாகத்தின் 3 - 12 - 2004 நாளிட்ட உத்தரவை இரத்து 
தொழிற்சங்கத்துக்குமிடையே தொழில் தகராறு எழுந்துள்ளது என்று 

செய்ய வேண்டுமென்ற தொழிற்சங்கக் கோரிக்கை 
அரசு கருதுவதாலும் ; 

நியாயமானதுதானா ? 
மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 

ஆமெனில் , உரிய உத்தரவுகளைப் பிறப்பிக்க . 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 
எனவே , 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 

தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் , திருநெல்வேலி . 
( மத்திய சட்டம் XIV /1947 ) 10( 1 )(c ) பிரிவிலும் , 10( 1 )(d ) பிரிவின் [ அரசாணை ( டி ) எண் 627 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு ( பி1) த் துறை , நாள் 18 , நவம்பர் 2009 , கார்த்திகை 2 , 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்களால் மேற்சொன்ன தகராறு , 

திருவள்ளுவர் ஆண்டு 2040 . ) 
திருச்சிராப்பள்ளி தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட 
வேண்டும் என்று இதனால் ஆணையிடப்படுகிறது . 

No . II(2)/LE / 661 /2009 . - இந்த ஆணையின் இணைப்பில் 

குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு 
மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் போக்குவரத்துக் கழகம் , திருநெல்வேலி என்ற நிர்வாகத்துக்கும் , 
10( 2A ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட தமிழ்நாடு அரசு போக்குவரத்துத் தொழிலாளர் சங்கம் (சிஐடியு), 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு சங்கத்துக்குமிடையே தொழில் தகராறு எழுந்துள்ளது என்று அரசு 
திருச்சிராப்பள்ளி 

தொழிலாளர் 

நீதிமன்றம் கருதுவதாலும் ; 
கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 
இணைப்பு 

அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 
எழுவினா 

எனவே , 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 

( மத்திய சட்டம் XIV / 1947 ) 10 ( 1 )(c ) பிரிவிலும் , 10 ( 1 )(d ) பிரிவின் 
" திரு . எஸ் . எம் . நடராஜன் , பரிசோதகர் , பணி எண் 9179 

வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 
என்பவருக்கு நிர்வாகத்தின் 31 - 12 - 2003 - ம் தேதியிட்ட 

தமிழ்நாடு ஆளுநர் அவர்களால் மேற்சொன்ன தகராறு , 
உத்தரவின்படி அளிக்கப்பட்ட வருடாந்திர ஊதிய உயர்வினை 

தொழிலாளர் நீதிமன்றம் , திருநெல்வேலி , தொழிலாளர் நீதிமன்றத் 
ஒரு வருட காலத்திற்கு கூட்டு விளைவுடன் நிறுத்தி வைத்த 

தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் 
தண்டனையை இரத்து செய்ய வேண்டும் என்ற தொழிற்சங்கக் 

ஆணையிடப்படுகிறது . 
கோரிக்கை சரியானதுதானா ? 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 
ஆமெனில் , உரிய உத்தரவுகளைப் பிறப்பிக்க " 

10(2A ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் , 

திருநெல்வேலி தொழிலாளர் 

நீதிமன்றம் 
( மதுரை கோட்டம் - 2) , திருநெல்வேலி. 

கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 
[ அரசாணை (டி ) எண் 626 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 

இணைப்பு 
( பி1) த் துறை , நாள் 18 , நவம்பர் 2009 , கார்த்திகை 2 , 
திருவள்ளுவர் ஆண்டு - 2040 .) 

எழுவினா 

நடத்துனர் திரு . ஜே . ஆல்பர்ட் என்பவரின் வருடாந்திர ஊதிய 
No . II (2 )/LE / 660/ 2009 . - இந்த ஆணையின் இணைப்பில் 

உயர்வினை எதிர்காலத்தில் பாதிக்கும் வண்ணம் ஒரு 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு 

வருடத்திற்கு நிறுத்தி வைத்து பிறப்பிக்கப்பட்ட நிர்வாகத்தின் 
போக்குவரத்துக் கழகம் , ( மதுரை கோட்டம் - 2) , திருநெல்வேலி 

உத்தரவினை இரத்து செய்ய வேண்டுமென்ற தொழிற்சங்கக் 
என்ற நிர்வாகத்துக்கும் , நெல்லை மாவட்ட போக்குவரத்துத் 
தொழிலாளர் சங்கம் (சிஐடியு) , சங்கத்துக்குமிடையே தொழில் 

கோரிக்கை நியாயமானதுதானா ? 
தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 

ஆமெனில் , உரிய நிவாரணம் என்ன ? 


31 - 12 - 2003எண் 9179 மத்திய சட்டம் XIV ,ஆண்டு தொழில் கதா 

நிறுத்தி வைத்து தொழிலாடு , ஆளுநர் வழங்கியுள்ள முதலிலும், 10(1)(3 ) 


தொற நிர்வாகத்துக்கும் . (மதுரை கேபாக தமிழ் 


Dec . 9 , 2009 ) 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


531 


தாறுகள் சட்டத்தின் டிஎன் 45 எண் பட்டதாகக் கூறி எவ்வித உ 


தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் , கும்பகோணம் வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 
கோட்டம் - 2 திருச்சி . 

தமிழ்நாடு ஆளுநர் அவர்களால் மேற்சொன்ன தகராறு , 

தொழிலாளர் நீதிமன்றம் , திருச்சிராப்பள்ளி , தொழிலாளர் 
[ அரசாணை ( டி ) எண் 628 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 

நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் 
( பி2 ) த் துறை , நாள் 18 , நவம்பர் 2009 , கார்த்திகை 2 , 

ஆணையிடப்படுகிறது . 
திருவள்ளுவர் ஆண்டு 2040.) 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 
No. II( 2 )/ LE / 662/ 2009 . - இந்த ஆணையின் இணைப்பில் 10 (2A ) பிரிவின்கீம் . இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
போக்குவரத்துக் கழகம் , கும்பகோணம் கோட்டம் - 2 , திருச்சி 

திருச்சிராப்பள்ளி 

தொழிலாளர் நீதிமன்றம் 
என்ற நிர்வாகத்துக்கும் , தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழக 

கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 
ஊழியர்கள் சங்கம் (சிஐடியு) , திருச்சி என்ற தொழிற் 
சங்கத்துக்குமிடையே தொழில் தகராறு எழுந்துள்ளது என்று அரசு 

இணைப்பு 
கருதுவதாலும் ; 

எழுவினா 
மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; திரு . ஜி . சண்முககுமார் , உதவி கைவினைஞர் , (பணி எண் 

1734 ) என்பவருக்கு நிர்வாகம் வழங்கியுள்ள கீழ்க்காணும் 
எனவே , 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 

தண்டனைகளை இரத்து செய்ய வேண்டும் என்ற 
(மத்திய சட்டம் XIVI1947) 10 ( 1) (c ) பிரிவிலும் , 10 ( 1 )(d ) பிரிவின் 

தொழிற்சங்கத்தின் கோரிக்கை சரியானதுதானா ? 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்களால் மேற்சொன்ன தகராறு , ஆமெனில் , உரிய உத்தரவுகளைப் பிறப்பிக்க . 
தொழிலாளர் நீதிமன்றம் , திருச்சிராப்பள்ளிக்கு நீதிமன்றத் 
தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் 

தண்டனைகள் : 
ஆணையிடப்படுகிறது . 

" 08 - 11 - 2000 அன்று இரவு பணி பார்த்தபோது 
மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 

டிஎன் 45 எண் 0669 பேருந்து சரிவர பராமரிப்பு பார்க்காததால் 
10 (2A ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 

வழிதடங்கல் ஏற்பட்டதாகக் கூறி எவ்வித உள்விசாரணையும் 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு நடத்தப்படாமல் தண்டணையாக 6 மாத காலத்திற்கு கூட்டு 
திருச்சிராப்பள்ளி தொழிலாளர் நீதிமன்றம் 

விளைவுடன் வருடாந்திர ஊதிய உயர்வினை நிறுத்தம் செய்தது . 
கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

" டிஎன் 45 எண் 917 பேருந்து ஏர் ஏறவில்லை என்ற 
இணைப்பு 

குறைபாட்டை சரிசெய்யவில்லை என்று கூறி எவ்வித உள்ளக 

விசாரணை இன்றி 3 மாத காலத்திற்கு கூட்டு விளைவுடன் 
எழுவினா 

வருடாந்திர ஊதிய உயர்வினை நிறுத்தம் செய்தது " . 
திரு . பி . செல்லத்துரை , கைவினைஞர் , பணி எண் 1950 , 

" டிஎன் 45 எண் 0626 பேருந்திற்கு ஐ போல்ட் நட் 
என்பவருக்கு நிர்வாகம் வழங்கிய கீழ்க்காணும் தண்டனைகளை 

இல்லாமல் இருந்தது என்று கூறி தண்டனையாக 6 மாத 
இரத்து செய்ய வேண்டும் என்ற தொழிற்சங்கக் கோரிக்கை 

காலத்திற்கு வருடாந்திர ஊதிய உயர்வினை தொடர்ந்து தள்ளி 
சரியானதுதானா ? 

வைத்து உத்தரவிட்டது . 
" 29 - 5 - 2002 தேதியிட்ட உத்தரவின்மூலம் வருடாந்திர ஊதிய 
உயர்வினை 6 மாத காலத்திற்கு கூட்டுவிளைவுடன் நிறுத்தம் 

" டிஎன் 45 எண் 740 பேருந்தின் குறைப்பாட்டை 
செய்தது . 

சரிசெய்யவில்லை என்று கூறி 6 மாத காலத்திற்கு வருடாந்திர 

ஊதிய உயர்வினை தொடர்ந்து நிறுத்தி வைத்து உத்தரவிட்டது ” . 
11 - 07 - 2002 தேதியிட்ட உத்தரவின்மூலம் வருடாந்திர ஊதிய 
உயர்வினை 6 மாத காலத்திற்கு கூட்டுவிளைவுடன் நிறுத்தம் 

" 10 - 04 - 2001 - ம் தேதியன்று டி . என் 45 எண் 0723 
செய்தது . 

பேருந்தில் பணிபுரிந்துபோது பராமரிப்பு சரிவரபார்க்காததால் 
ஆமெனில் , உரிய உத்திரவுகள் பிறப்பிக்க . 

விபத்து ஏற்படக் காரணமாக இருந்தார் என்று கூறி உள்ளக 

விசாரணை இன்றி 14 - 12 - 2001 - ம் தேதிய இறுதி உத்தரவில் 
[ அரசாணை (டி ) எண் 629 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 6 மாத காலத்திற்கு கூட்டு விளைவுடன் வருடாந்திர ஊதிய 
( பி2) த் துறை , நாள் 18 , நவம்பர் 2009 , கார்த்திகை 2 , உயர்வினை நிறுத்தம் செய்தது . 
திருவள்ளுவர் ஆண்டு 2040 .) 

" டிஎன் 45 எண் 0887 பேருந்திற்கு பராமரிப்பு 
No . II(2 )/LE/ 663 / 2009 . -- இந்த ஆணையின் இணைப்பில் பார்த்த போது சரிவர பார்க்கவில்லை என்று கூறி , 6 மாத 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு காலத்திற்கு வருடாந்திர ஊதிய உயர்வினை தொடர்ந்து தள்ளி 
போக்குவரத்துக் கழகம் , கும்பகோணம் கோட்டம் - 2 , திருச்சி வைத்து உத்தரவிட்டது . 
என்ற நிர்வாகத்துக்கும் , தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழக 
ஊழியர்கள் சங்கம் (சிஐடியு) , திருச்சி என்ற 

" டிஎன் 45 எண் 889 , பேருந்திற்கு ரேடியேட்டர் 
தொழிற்சங்கத்துக்குமிடையே தொழில் தகராறு எழுந்துள்ளது என்று பிராக்கெட் லூஸ் என்று கூறி அதனால் ரூ . 800 வருவாய் 
அரசு கருதுவதாலும் ; 

இழப்பு என்று கூறி 6 மாத காலத்திற்கு கூட்டு விளைவுடன் 

வருடாந்திர ஊதிய உயர்வினை நிறுத்தம் செய்தது . 
மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 

" டிஎன் 45 எண் 1056 பேருந்து வழிதட தடங்கல் 
எனவே , 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் ஏற்பட்டதாகக் கூறி 3 மாத காலத்திற்கு கூட்டு விளைவுடன் 
( மத்திய சட்டம் XIV/ 1947 ) 10 ( 1)(c ) பிரிவிலும் , 10( 1)(d ) பிரிவின் வருடாந்திர ஊதிய உயர்வினை தள்ளி வைத்து உத்தரவிட்டது " 


அரசு 


சங்கம் தமிழ்நாடு அரது கோட்டம் 


532 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part || - Sec . 2 


[ அரசாணை ( டி ) எண் 631 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( 3) G . O . Ms . No. 145 , Personnel and Administrative 

( பி2) த் துறை , 18 நவம்பர் 2009, கார்த்திகை 2 , திருவள்ளுவர் Reforms ( N ) Department , dated 30th May 1997 . 
ஆண்டு - 2040 . ) 

( 4 ) From the Director of Vigilance and Anti- Corruption , 
No . II(2 )/LE/ 664 /2009. - இந்த ஆணையின் இணைப்பில் letter No . 37153/VAC - 4/ 2008 , dated 14th July 2009 . 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு 
போக்குவரத்துக் கழகம் , கும்பகோணம் , கோட்டம் - 2 , திருச்சி 

Order : ( 3D ) No . 8 , Personnel and Administrative 
என்ற நிர்வாகத்துக்கும் , தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் 

Reforms ( N ) , 9th November 2009 . 
கழக ஊழியர்கள் சங்கம் (சிஐடியூ ) , திருச்சி என்ற 
தொழிற் சங்கத்திற்குமிடையே தொழில் தகராறு எழுந்துள்ளது 

In the Government Order first read above , orders were 
என்று அரசு கருதுவதாலும் ; 

issued for awarding Governor s Medal for Vigilance to the 

best Investigating Officers (Non -Indian Police Service ) of the 
மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது Directorate of Vigilance and Anti - Corruption with a cash 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; award of Rs. 1,000 /-(Rupees one thousand only ). 

எனவே , 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 
( மத்திய சட்டம் XIV / 1947 ) 10( 1 )(c ) பிரிவிலும் , 10( 1)(d ) பிரிவின் 

2 . In the Government Order second read above, the 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 

number of awardees of the above Medal has been increased 

to three for every year and in the Government Order third 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்களால் மேற்சொன்ன தகராறு , 
தொழிலாளர் நீதிமன்றம் , திருச்சிராப்பள்ளிக்கு நீதிமன்றத் 

read above , the lumpsum grant attached to above Medal has 

been enhanced from Rs. 1000 /- to Rs. 3000 /- from the year 
தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் 

1997 onwards . 
ஆணையிடப்படுகிறது . 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 3 . The Director of Vigilance and Anti- Corruption in his 
10 ( 2ஏ ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட letter fourth read above , has stated that the Selection 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு Committee , consisting of the Director , Vigilance and Anti 
திருச்சிராப்பள்ளி 

தொழிலாளர் நீதிமன்றம் Corruptiion , Chennai as Chairman , the Joint Director, Vigilance 
கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

and Anti-Corruption , Chennai and the Joint Secretary to 

Government ( O & M ) , Personnel and Administrative Reforms 
இணைப்பு 

Department as Members , has recommended the award of 
எழுவினா 

Governor s Medal for Vigilance , Tamil Nadu for the year 2007 

to the following Investigating Officers of the Directorate after 
திரு . ஆர் . முருகேசன் , ஓட்டுநர் , பணி எண் 5513 
என்பவருக்கு நிர்வாகத்தின் 20-5- 2002 தேதியிட்ட உத்தரவின் மூலம் 

verification of their records and efficiency of Investigation 

work done by them : 
அவரது வருடாந்திர ஊதிய உயர்வினை ஒரு வருட காலத்திற்கு 
கூட்டு விளைவுடன் தள்ளி வைத்த தண்டனையை இரத்துச் 

( 1) Thiru B . Govindasamy, 
செய்யவேண்டுமென்ற தொழிற்சங்கக் கோரிக்கை சரியானதா ? 

Inspector of Police , Vigilance and 
ஆமெனில் , உரிய நிவாரணம் என்ன ? 

Anti- Corruption , Trichy; 
ச . ஆறுமுகம் , 

(2 ) Thiru M . Sundararajan , 
அரசு துணைச் செயலாளர் . 

Deputy Superintendent of Police , 

Vigilance and Anti- Corruption , 
PERSONNEL AND ADMINISTRATIVE REFORMS 

Kanyakumari ; and 
DEPARTMENT . 

(3 ) Thiru E . Venkatesan , 
Secretariat , 9th December 2009 . 

Inspector of Police , Vigilance and 
Award of Governor s Medal for Vigilance for the 

Anti - Corruption , Cuddalore . 
year 2007 . 

4 . The Director of Vigilance and Anti - Corruption has 
No . II( 2 )/ PLAR/ 665/ 2009. 

accordingly sent proposal for the award of Governor s Medal 

for Vigilance for the year 2007 with a cash award at the 
[Medals -Directorate of Vigilance and Anti-Corruption -Best 

rate of Rs. 3 ,000/- (Rupees three thousand only ) each to 
Investigating Officers -Governor s Medal for Vigilance for 

the above said three Investigating Officers of the Directorate . 
the year 2007 and cash award - Sanction - Orders - 
Issued .] 

5 . The Government after careful examination of the 

proposal of the Director of Vigilance and Anti-Corruption and 
The following Government Order is published : 

the recommendation of Selection Committee have decided 
[ G . O . ( 3D ) No . 8 , Personnel and Administrative Reforms (N ) , to accept it. Accordingly , the Government direct that the 

9th November 2009 , ஐப்பசி 23 , திருவள்ளுவர் ஆண்டு - Governor s Medal for Vigilance for best Investigating Officers 
2040 .] 

of the Directorate of Vigilance and Anti -Corruption for the year 

2007 with a cash award of Rs. 3000 /- (Rupees three thousand 
READ : 

only ) each , he awarded to the following three Investigating 
( 1) G . O . Ms. No . 249, Personnel and Administrative Officers : 
Reforms (N ) Department, dated 25th February 1977 . 

( 1 ) Thiru B . Govindasamy , 
( 2 ) G . O . Ms. No. 48 , Personnel and Administrative 

Inspector of Police , Vigilance and 
Reforms ( N ) Department, dated 21st February 1997 . 

Anti- Corruption , Trichy; 


Dec . 9 , 2009] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


533 


(2) Thiru M . Sundararajan , 

Deputy Superintendent of Police, 
Vigilance and Anti -Corruption , 
Kanyakumari; and 


( 3) Thiru E . Venkatesan , 

Inspector of Police , Vigilance and 
Anti -Corruption , Cuddalore . 


7 . The Director of Vigilance and Anti-Corruption is 
authorized to draw and disburse the amount sanctioned in 
para . 6 above. The Pay and Accounts Officer, Chennai- 35 
is requested to admit the bill if it is otherwise in Order. 

8 .The expenditure sanctioned in para . 6 above shall be 
debited to the following head of account: 

“ 2070 -00 -Other Administrative Services - 104 
Vigilance-I-Non -Plan - AA -Directorate of Vigilance and Anti 
Corruption - 39-Rewards .(DPC No. 2070 00 104 AA 3901)”. 

9 . This Order issues with the concurrence of 
Finance Department vide its U .O .No. 65404 /Pub /09, 
dated 6th November 2009 . 

( By Order of the Governor ) 


6 . The Government also accord sanction a sum of 
Rs. 46 ,500 /- (Rupees forty six thousand five hundred only ) 
towards the cost of three Gold Medals (22 carat weiging 
8 grams each ) at the rate of Rs. 15 ,500 /- (Rupees fifteen 
thousand five hundred only ) each and Rs. 9000 /- (Rupees 
nine thousand only ) towards the cash award at the rate of 
Rs. 3000 /- (Rupees three thousand only) each to the above 
Investigating Officers . 


N .S . PALANIAPPAN , 
Principal Secretary to Government. 


LATE NOTIFICATIONS: 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


Order — No . 544 , Finance (FC -1), 27th November 2009 . 


The Orders of the President of India , communicated in the 
Order No . S . O . 2629 (E ), dated 20th October 2009 received 
from the Joint Secretary to Government of India , Ministry of 
Finance , Department of Economic Affairs , Government of 
India , New Delhi shall be published in the Tamil Nadu 
Government Gazette . 


S . O . 2629 (E ). — The following Order made by the President 

is to be published for general information : 


FINANCE DEPARTMENT 

Secretariat, 9th December 2009 . 
Notification under Finance Commission (Miscellaneous 

Provisions ) Act. 
No. ||(2 )/FIN /666 /2009 . 
[Thirteenth Finance Commission - Constituted by the President 

of India - Extension of the date of submission of the 
Report of the Thirteenth Finance Commission upto 31st 
December 2009 - Orders of the President of India - 

Republished in Tamil Nadu Government Gazette .] 
The following Government Order is published : 
[ G . O . No . 544, Finance (Finance Commission - 1) , 

27th November 2009 , Karthigai- 11, Thiruvalluvar 

Aandu -2040.] 
Read the followings : 
1. From the Joint Secretary ( Budget), Ministry of Finance , 

Department of Economic Affairs , Government of India , 
New Delhi Order No . 10 ( 2 )- B (S )/ 2007, dated : 

14th November 2007 . 
2 . G . O . Ms. No. 590 , Finance (F . C .I) Department, dated : 

20th December 2007 . 
3 . From the Additional Secretary to Government of India , 

Ministry of Finance , Department of Economic Affairs , 
Government of India , New Delhi Order No. 10 ( 2 )- B (S )/ 

2007 , dated 28th March 2008 . 
4 . G .O . Ms. No. 220 , Finance ( F . C .I) Department, 

dated 3rd June 2008 . 
5 . From the Additional Secretary to Government of India , 

Ministry ofDepartment of Economic Affairs , Government 
of India , New Delhi Order No . 10 ( 2 )- B (S )/ 2007 , 

dated 25th August 2008 . 
6 . G . O . Ms. No . 389 , Finance ( F . C . I) Department, 

dated 11th September 2008 . 
7 . From the Joint Secretary to Government of India , 

Ministry ofDepartment of Economic Affairs , Government 
of India , New Delhi Order No . 10 ( 3 )- B ( S ) /2009 , 
dated 20th October 2009. 


ORDER 
In pursuance of the provisions of article 280 of the 
Constitution read with Sections 6 and 8 of the Finance 
Commission (Miscellaneous Provisions ) Act, 1951 (33 of 1951), 
the President hereby directs that 

(i) in the Order, dated the 14th November , 2007 
published in the Gazette of India , Extraordinary vide notification 
of the Government of India in the Ministry of Finance 
(Department of Economic Affairs ), Number S . O . 1937 ( E ), 
dated the 14th November , 2007 , 

(a ) in paragraph 3 , for the words , figures and letters 
" the 31st day of October, 2009” , the words , figures and letters 
“ the 31st day of January , 2010 ” shall be substituted ; 

(b ) in paragraph 10 , for the words , figures and 
letters “ the 31st day of October , 2009” , the words, figures and 
letters “ the 31st day of December , 2009 ” shall be substituted . 


[No. 10 (3 )- B (S ) 2009] 


New Delhi, 
20th October 2009. 


PRATIBHA DEVISINGH PATIL , 

President of India . 


(By Order of the Governor ) 


K . GNANADESIKAN , 
Principal Secretary to Government. 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


